23UFTA15/23IFTA15 — தமிழில்‌ சிறார்‌ இலக்கியம்‌ 


NOVEMBER/DECEMBER 2023 


Time : Three hours 


A 


1. 


2. 


க 


Maximum : 75 marks 
பகுதி அ — (10% 2- 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளி. 
பரமார்த்த குரு கதை குறிப்பு வரைக. 
சிறார்‌ நாடகங்கள்‌ சிலவற்றைச்‌ சுட்டுக. 
கவிமணியின்‌ சிறார்‌ இலக்கியம்‌ இரண்டு சுட்டுக, 


ஆலிசின்‌ அற்புத உலகம்‌ கதையின்‌ ஆசிரியர்‌ மற்றும்‌ 
தமிழில்‌ மொழி பெயர்த்தவர்‌ பெயர்‌ யாது? 


வட்டார “மொழியைக்‌ கருத்தில்‌ கொண்டு இலக்கியம்‌ 
படைக்க வேண்டும்‌ - யார்‌ கூற்று? 


தோசையம்மா தோசை - சிறார்‌ பாடலின்‌ ஆசிரியர்‌ 
யார்‌? 


சிறார்‌ இலக்கியத்திற்குச்‌ சாகித்ய அகாடமி பரிசு வென்ற 
நூல்‌ யாது? 


ஆழ்கடல்‌ சூழலும்‌ வாழிடங்களும்‌ நூலின்‌ ஆசிரியர்‌ 
? 


யார்‌ 


4437 


10. 


11; 


12. 


18. 


14. 


தன்‌ நாட்டைக்‌ காக்க பொன்னி செய்த தியாகம்‌ யாது? 15. 


ஆலீசின்‌ கனவு உலக கற்பனை சிலவற்றைச்‌ சுட்டுக. 
பகுதி ஆ -— (5 5 = 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளி. 


(அ) சிறார்‌ இலக்கியங்களில்‌ கதைகள்‌ குறித்துப்‌ 
புலப்படுத்துக. 
(அல்லது) 16. 
(ஆ) சிறார்‌ உளவியல்‌ குறித்து விளக்குக. 
(அ) பெ.தூரன்‌ அவர்களின்‌ சிறார்‌ இலக்கிய டப்‌, 
பங்களிப்பினைச்‌ சுட்டுக. 
(அல்லது) 18. 
(ஆ) பூவண்ணன்‌ அவர்களின்‌ சிறார்‌ இலக்கிய 
பங்களிப்பை விளக்குக. 19. 
(அ) தமிழில்‌ சிறார்‌ இலக்கியத்தின்‌ பண்பைப்‌ 
புலப்படுத்துக, 20. 
(அல்லது) 
(ஆ) தமிழில்‌ சிறார்‌ இலக்கியத்தில்‌ இடம்பெறும்‌ 
உத்திகள்‌ குறித்து விளக்குக. 
(அ) விஞ்ஞான விக்ரமாதித்தன்‌ கதையில்‌ இடம்‌ 
பெறும்‌ அறிவியல்‌ செய்திகளைப்‌ புலப்படுத்துக. 
(அல்லது) 
(ஆ) பூவண்ணன்‌ கவிதையின்‌ அழகியலைச்‌ சுட்டுக. 


2 4437 


(அ) பாரியின்‌ மேன்மைகளாக பொன்னி சுட்டும்‌ 
கருத்துக்களைக்‌ கூறுக. 

(அல்லது) 

(ஆ) ஆலிசின்‌ அற்புத உலகத்தின்‌ நிகழ்வுகளைப்‌ 
 புலப்படுத்துக. 
பகுதி இ-- (98% 10- 30 மதிப்பெண்கள்‌) 

எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளி. 
தமிழில்‌ சிறார்‌ இலக்கியத்தின்‌ தொன்மையைத்‌ 
தெளிவுப்படுத்துக. 2 
சிறார்‌ இலக்கியங்களில்‌ அழ. வள்ளியப்பாவின்‌ 


பங்கினைத்‌ தெளிவுறுத்துக. 
சிறார்‌ இலக்கிய மொழி நடையை ஆய்க. 


ஆழ்கடலின்‌ அதிசயங்களை அறிவியல்‌ பூர்வமாகப்‌ 
புலப்படுத்திய தன்மையைக்‌ கட்டுரைக்க. 


பொன்னியின்‌ நாட்டுப்பற்றைப்‌ பொன்னின்‌ தியாகம்‌ 
வழி கட்டுரைக்க. 


3 4437 


